நடராஜ உபாசனை 


யோசி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார்‌ 


நடராஜ உபாசனை 


யோகி ஸ்ரீ சுத்தானந்த பாரதியார்‌ 


ட அன்பு நிலயம்‌ 
ண ்‌. இரசமச்சத்திரபுரம்‌, திருச்சி ஜில்லை 
1 { 

ty 7 


பதிப்புரை 


“ நடராஜ உபாசனை *' என்னும்‌ இந்றரலின்‌ மூன்றாம்‌ 
பதிப்பைத்‌ தில்லையப்பன்‌ திருவடிகளில்‌ வைத்து வணங்கு 


கிறோம்‌. 


தமிழர்‌, தமிழ்மந்துரஞ்‌ சொல்லியே கடவுளை வழி 
படவேண்டும்‌ ; த, தமிழுக்கு ஒரு புதிய சக்தியைத்‌ 
தரும்‌; அதனால்‌, தமிழ்‌ பரவிப்‌ பொலியும்‌ என்ற 
கருத்துடனேயே, இந்‌ நூலை வெளியிடுகின்றோம்‌. ௩டராஜப்‌ 
பெருமானின்‌ திருவடிப்‌ பேற்றைத்‌ தமிழர்‌ அனைவரும்‌ 
அடையவேண்டுமெனக்‌ கருதி, இவ்வுபாசனை மந்திரத்தை 
யோூ ஸரீ சுத்தானந்த பாரதியார்‌ அவர்கள்‌ அருளினார்கள்‌; 
அவர்களுக்கு எமது நன்றி உரியதாகுக. 


நடராஜ உபாசனையைக்‌ கருத்துடன்‌ செய்யும்‌ 
அன்பர்‌ உள்ளத்தில்‌ பேரின்பம்‌ பொங்குவ துறுதி. 


இராமச்சந்திரபுரம்‌, 
252--5.1940. 


டு௮-(௧௫)-௩- ஐ 


அன்பு நிலயத்தார்‌. 


பொருளடக்கம்‌ 


எண்‌ 


பதிப்புரை so. 
கீர்த்தனம்‌ : 
க. பொதுநடத்‌ தந்தை க 
௨. இதயக்‌ கதவைத்‌ திறந்தருள்‌ ! 
சிற்சபேசன்‌ os 
நடராஜ உபாசனை : 
க. தில்லையப்பன்‌ வணக்கம்‌ ... 
௨. கடராஜா அர்ச்சனை 2 


ப [க] 2 
௩. தீபாராதனை டர 


பக்கம்‌ 


௧௪௭ 


3 


15 
20 


௨ 


நடராஜ உபாச 


க. பொதுநடத்‌ தந்தை 


(ர்த்தளம்‌) 
காம்போதி ராகம்‌] x [ஆதி தாளம்‌ 
பல்லவி 
இதய வெளியினிலே பொதும்‌ புரிதவாய்‌ 
நீரகாம்‌ பரனே - வனே ரன்‌ (இதய) 


அநுபல்லவி 


பதசாரி தோறுமுன்‌ அதிர்சிலம்‌ பொலி கேட்டுப்‌ 
பரமா ந்தம்‌ பெறுவேன்‌ - சிற்சபேசா பன்‌ 


சரணம்‌ 


நீரீனதென்‌ றகங்கரிக்தம்‌ மனது பணிந்து வர, 
இநவினைக்‌ கட்டுகள்‌ இற்றுச்‌ சுயேச்சை பெற, 

௮அனவர தமும்‌உனை நினைந்து கசிந்து], 
அத்தாவுன்‌ மலரடிப்‌ பித்தனாய்‌ வாழ்ந்திட 


ஹரஹர ஹரவென்றென்‌ ஆர்வங்கள்‌ கோ.க்க 
அன்பு மகர வீணை துழ்தும்‌ ன வாசிக்க 

ஒரசிலுன்‌ பேரின்பம்‌ சிலிர்த்து ஈடமாட, 
செந்தமிழ்‌ வாணியுன மந்திரப்‌ பொரள்‌ பாட 


(இதய) 


௨. இதயக்‌ கதவைத்‌ திறந்தருள்‌ ! 


குத்தவவரசனி ராகம்‌] 


பல்லவி 
செயக்‌ கசவைத்‌ திறந்தறள்‌.! 


இசை, அன்பர்‌ கெசனே_ர்]ன்‌ 


அநுபல்லவீ 


பதமே? லே வாழ்வின்‌. பாரத்தை வைக்கவே 


எசர்சா மாகவுன்‌ எதத்தினிற்‌ சொக்கவே 


ர்வ 
ங்‌ 


காரினை 2_ஓ.ப்பிழிம்‌ காற்நினைப்‌ போலவே, 


கழிலத்சை முலர்த்திடம்‌ கதிரொளி போலவே, 


பூரண மாகவன்‌ பூங்கரத்‌ தாலே 


ல்க 
னி 


௯. 


புண்ணியனே - காதண்பரியனே ரின்‌ 


இரள்‌ முன மாமழ்செ.ப்‌ இரவி ஈலியவே, 


௪22 


இகப சதழிந்கச்‌ சகழெல்லாழ்‌ பொலிய2௮, 


அநட்பெரத்‌ சோதிசத்‌ தானர்தழ்‌ பொழியவே 


[ஆதி தாளம்‌ 


அன்புவெள்ளழ்‌ பரச தயிர்‌ செழிக்கவே (இதய) 


சத்தானர்சம்‌ 


சிற்சபேசன்‌ 


சிதம்பரத்தை நினைத்தால்‌ உள்ளம்‌ சிலிர்க்கிறது! தத்துவ 

வடிவான அந்தச்‌ சிற்பச்‌ செல்வம்‌ எதி3ர நிற்கிறது; 
அதிற்‌ பரவெளி தோன்றுகிறது; சிற்சபை வீளங்குகிற து; 
அங்கே ஞானடம்‌ புரியும்‌ சிற்சபேசன்‌, நடராஜப்பெரு 
மான்‌ இருவுரு, ஈமது உள்ளத்தில்‌ ஈடம்‌ புரிகிறது. 
அருவும்‌, உருவும்‌, அருவுருவுமான மூன்று தன்மையிலும்‌ 
நாம்‌ இறைவனை அங்கே நினைக்கிறோம்‌, துதிக்கிறோம்‌; 
காண்கிறோம்‌! 


பொதுத்‌ தந்தையின்‌ முன்னிலையில்‌ நின்றால்‌, 
ஆ! ஃஃஃஎத்தனை இன்பச்‌ சிக்தனைகள்‌ உள்ளத்தில்‌ 
வெள்ளம்‌ போலப்‌ பொங்குதன்‌ றன ! ஈமது தமிழும்‌, மந்‌ 
தமிழ்ப்‌ பெரியார்‌ பெருமையும்‌, ஈமது தமிழ்‌ மறையின்‌ 
சிறப்பும்‌, நம்முன்‌ கதிரோங்கி வீளங்குதன்‌ றன | 
பதஞ்சலி, வியாக்‌ரெபாதர்‌, திருவுடை அந்தணர்‌, உப 
மன்யு, வியாசர்‌, சுகர்‌, செளனகர்‌, சூதர்‌ முதலிய 
முனிவர்‌ கூட்டம்‌ நம்மைச்‌ சுற்றி நிற்பதுபோல்‌ உணர்‌ 
கிறோம்‌; திருமூலர்‌, திருநீலகண்டர்‌, நந்தனார்‌, சேக்கிழார்‌ 
முதலிய தெய்வப்‌ புலவரின்‌ அன்புக்‌ கனலில்‌ மூழ்குவது 
போல்‌ உணர்கிறோம்‌; ஞானசம்பந்தரும்‌, அப்பரும்‌, சந்‌ 
தரரும்‌ பாடிய தேவாரத்‌ திருமறைகள்‌ நம்மைச்சுற்றி 
ஓலிக்கும்போது...... ஆ! அந்த இன்பத்தைச்‌ சொல்ல 
வாயுரையுண்டோ? பொன்னம்பலக்‌ இழவராக வந்து, 
தமிழ்த்‌ திருவாசகத்தை ஆர்வமுடன்‌ எழுதிய 


8 நடராஜ உபாசனை 


அருளப்பனை நினைக்கிறோம்‌. தமிழ்ப்‌ பாசுரத்தில்‌ அவனுக்‌ 
இருக்கும்‌ ஆர்வந்தான்‌ என்னே ! 


அத்தகைய ஆர்வம்‌, இன்று நம்‌ தமிழரைப்‌ பற்றாதா 
வென்று வேண்டுகிறோம்‌. பொன்னம்பலப்‌ படியில்‌ சிவ 
பிரானே வைத்த திருவாசகத்திற்கு ** இதுதான்‌ பொருள்‌ '* 
என்று சோதியாய்‌ அவனுள்ளே மறைந்த மாணிக்கவாசக. 
ரின்‌ பதியன்பை யுன்னீ, ஈம்‌ உள்ளம்‌ கரைகிறது. 


“லூரி மண்ணாகி வளியசகி ஒளியாகி 
ஊனா? உயிராகி உண்மையுமாய்‌ இன்மையுமாய்க்‌ 
கோனாகி யான்‌எனதென்று அவரவரைக்‌ கூத்தாட்டு 
வானா2 தின்றுயை யென்சொல்லி வரழ்த்துவனே ! ?” 


என்று ஈம்மை அறியாமற்‌ பாடுகிறோம்‌ ! 


சிதம்பர ரகசியத்தை நன்றாக அறிவோமானால்‌, ஈமத: 
உடலமே திருக்கோயிலாகும்‌; உள்ளமே £ற்சடையாகும்‌ ; 
இறைவனே, அங்கே திருவடி தூக்கி நடனமாடுவான்‌ ய்‌ 
அவனது துரியானந்தத்‌ தாண்டவத்தை அருள்விழியால்‌ 
உணர்வோம்‌ ; ஆறுகளெல்லாம்‌ கடலையே கோக்குமாறு 
போல, உலகிலுள்ள ஆன்மாச்களெல்லாம்‌, சமயங்க 
ளெல்லாம்‌, ஒரே அருளிறைவனை நோக்கிச்‌ செல்லக்‌ 
காண்போம்‌; “சாதி சமய வேறுபாடுகளெல்லாம்‌ மாந்தர்‌ 
மதிமயக்கம்‌ ; இறைவன்‌ ஒருவன்‌ ; உயிர்கள்‌ அவனது 
திருமேனி ' என்று காண்போம்‌; பொதுத்‌ தந்தை 
யாய அருனிறைவன்‌. சுத்த சமரச சன்மார்க்க நித்திய 
வடிவாகக்‌ காட்சியளிக்கறான்‌. உலகெல்லாம்‌ ஓதி 


சிற்சபேசன்‌ 9 


யுணர்ந்து வழிபடத்தக்க ஓருவன்‌ எம்‌ அருளப்பன்‌. ஈம்‌ 
செந்தமிழ்ச்‌ சிற்பிகள்‌ அப்பனுக்கு எவ்வளவு அழகான 
வடி.வமைத்‌ திருக்கின்றனர்‌ ! அஃதோர்‌ ஓவியக்‌ காவியமே! 
அதைக்‌ கண்டதும்‌, 


1 பேதமுறு மெய்ப்போத வடிவ மாகிப்‌ 
பெருங்கருணை நிறம்பழுத்துச்‌ சாந்தம்‌ பொங்கிச்‌ 
சீதமிகுந்‌ தருள்கனிந்து கனிந்துமாறாச்‌ 
சின்மயமாய்‌ நின்மலமே மணந்து, நீங்கா 
ஆதரவோ டியல்மெளனச்‌ சுவைமேற்‌ கொண்டு, 
ஆனந்த ரசமொழு யன்பா லென்றும்‌ 
சேதமூறு தறிஞருளத்‌ இத்தித்‌ தோங்குஞ்‌ 
செழும்புனிதக்‌ கொழுங்கனியே தேவ தேவே !!? 


என்று ஈம்‌ ஆர்வம்‌ வாய்விட்டு அலறுகன்றது / 


* அம்பலத்தரசே, அருமருந்தே, ஆனந்த விண்ணே, 
சற்குரு மணியே. ஆணவமாகிய முயலகனை மிதித்து நசுக்‌ 
காய்‌; மான்போலத்‌ துள்ளும்‌ மனத்தை யடக்காய்‌; துரி 
யந்தன்னில்‌ தூக்கிய திருவடியால்‌ என்னைக்‌ காவாய்‌ ; 
மனத்தின்‌ கனவொழித்து துரியங்‌ கடந்த ஞானானந்த 
மருள்வாய்‌ ! ஐயனே, என்‌ அப்பனே, நீயே அனைத்தும்‌ ; 
ஐந்தொழிலும்‌ நின்‌ ஆடலே ! மினது டமரகநாதம்‌, ஓளி 
யும்‌ மொழியும்‌ அளித்தது. நீ ஓங்காரத்தால்‌ உலகைப்‌ 
படைத்தாய்‌ ; ஞானக்கனலை இடக்கரந்‌ தாங்கினை. அக்‌ 
கனலில்‌ எனது மடமை, பொய்மை, அகந்தை, ஐயம்‌, 
அச்சம்‌ எல்லாம்‌ அநழிக ! நினது நித்திய உபசாந்தக்‌ கரங்‌ 
களால்‌ என்னை ஆசீர்வதிப்பாய்‌; அபயக்‌ கரத்தால்‌ அச்‌ 
சந்‌ ராய்‌! என்‌ அன்பிற்‌ கலந்தொளிரும்‌ அருளமுதே, 4 


10 டராலஜ உபாசனை 


கினறு கிறியாசக்தியான கங்கை பாய்ந்து, என்‌ வாழ்வைப்‌ 
பேரின்பச்‌ சோலையாக்குக / சிவானந்தமாகிய சந்திரன்‌ 
என்‌ உள்ளத்தில்‌ உதயமாகி, என்‌ இருளை விழுங்குக | 
தலைவனே, என்‌ அகந்தைப்‌ புலியைக்‌ கிழித்து, அதன்‌ 
உரியை நீயணி! பாசவெறிகளும்‌, வீரியத்‌ தினவுகளும்‌ 
எரிந்து சாம்பலான என்‌ யாக்கைத்‌ தில்லைவனத்தில்‌, என்‌ 
இதயச்‌ சிற்சபையில்‌, சச்சிதானந்தத்‌ திரு௩டனம்‌ புரிவா 
யாக! அப்பனே, 


“ பெரங்குபல 'சமயமெனும்‌ நதிக ளெல்லாம்‌ 
பகுத்துகலத்‌ தட நிறைவாய்ப்‌ i 
பொங்கி யேசங்கும்‌ ்‌ 

கங்குகரை காணாத கடலே, எங்கும்‌ 

கண்ணாகக்‌ காண்கின்ற 
கதியே, அன்பர்‌ 

தங்க திழுல்‌ பரப்பிமயற்‌ சேரடையெல்லாந்‌ 

தணிகின்ற நகுவே, பூத்‌ 
தடமே, ஞானச்‌ 

செய்தமுத மரைவரு மதியே, எல்லாஞ்‌ 

செய்யவல்ல கடவுளே ! 


தவ தேவே! 


என்று அடியார்‌ மனமுருகும்‌ நின்‌ திருச்‌ சந்நிதியே எனது 
பேரின்ப வீண்ணாகும்‌/ 


கடராஜ உபாசனைக்கு, இந்த அர்ச்சனை மாலை பய 
னாகும்‌: இறைவனைப்‌ போற்றிப்‌ புகன்று: செபித்துச்‌ 
சிந்தித்து, பாடி அடி, அர்ச்சித்து வந்தித்துச்‌ சரண்‌ 

ச புகுந்து, அருளும்‌ அறிவும்‌, அன்பும்‌ இன்பமும்‌ வினை 


சிற்சபேசன்‌ 41 


வெற்றியும்‌, சுத்தா த்ம சித்தியும்‌, எல்லாச்‌ செல்வமும்‌ 
பெற இப்‌ பாமாலை வழிகாட்டும்‌. 


என்‌ உள்ளமன்‌ றில்‌ ஒருகண மும்‌ அகலாதொளிரும்‌ 
அந்தச்‌ சிற்சபேனை அர்ச்சிக்கவே, இப்‌ பாமாலையைத்‌ 
தொடுத்தேன்‌. அன்பர்‌ வேண்டுகோள்‌ மீது. தமிழருக்கு 
இதனை அளிக்கிறேன்‌. . செந்தமிழ்‌ மந்திரத்தால்‌ தமிழர்‌ 


அனைவரும்‌ கடவுள்‌ வஸக்கஞ்‌ செய்து அருளெய்துக. 


ஓம்‌ நடனஜோதி/ 


க 
-- சுத்தானந்த பாரதி. 


உ 


நடராஜ உபாசனை 


_—— 


க. தில்லையப்பன்‌ வணக்கம்‌. 
க. காப்பு 


அன்பு நடராஜன்‌ அன்பை விரும்பியே 

, இன்ப நடனம்‌ இயற்றுகிறான்‌--அன்புள்ளம்‌ 
கொண்ட பொருளும்‌; குறிப்பும்‌, அருட்பெரியார்‌ 
விண்டபொரு ளும்‌அவனே, வேந்து. 


உ. போற்றி 


குருவடி. வாக வந்தெமக்‌ கின்பங்‌ 
கொடுத்திடுங்‌ குணநிதி போற்றி! 
கருணையால்‌ எங்கள்‌ கடமையில்‌ வெற்றி 
காட்டிடுங்‌ கடவுளே போற்றி ! 
ஒருமையில்‌ ஓங்கும்‌ யோகியர்‌ உள்ளே 
ஒளிவளர்‌ சுத்தனே போற்றி! 
திருவுயர்‌ அன்பு நிலயத்தில்‌ விளங்கும்‌ 
சிவாட ராஜனே போற்றி! (1) 


உன்னடி நிழலில்‌, உன்னரு ளாலே 
உயிர்க்கிறோம்‌ உன்னடி. யார்கள்‌ ; 

உன்னருள்‌ ஆட்சி யுலகெலாம்‌ பரவ, 
ஊக்கியெம்‌ வாழ்வீனை நடத்தாய்‌ ; 


3 


14 நடராஜ உபாசனை 


அன்னையே, மெங்கள்‌ அப்பனே, சச்சி 


தானந்த குரு£ட ராஜா 


மனுசர்‌ அன்பு நிலயத்தில்‌ வீளங்கும்‌ 


மங்கல ஜே தயே சரணம்‌! 
௩.. பயன்‌ 


சிறப்பிலாத்‌ தீமை நீங்கும்‌ ; 
சிந்தையில்‌ வந்தி ளிக்கும்‌ ; 
பீறப்பீனைப்‌ பெருமை யாக்கும்‌ ; 
பேரின்பச்‌ செல்வ ஈல்கும்‌? 
இறப்பிலா வாழ்வு சேரும்‌ ; 
இதயம்‌ வாழ்‌ ஈசனாரை 
மறப்பீலா தெந்த நாளும்‌ 
மனதற வணங்கு வோமே! 


இருளிட ரச்சம்‌ தீரும்‌; 
இகபர சங்கள்‌ ஓங்கும்‌; 
இருநெறி வாழ்க்கை சேரும்‌; 
இயவர்‌ பகைமை வீழும்‌ 7 
ஒருமையில்‌ உள்ள மொன்றும்‌ ; 
ஓற்றுமை யுலூ லாகும்‌; 
அருளொளி காட்டுக்‌ இல்லை 


அப்பனை வணங்கு வோமால்‌! 


(2) 


(1) 


(2) 


௨. நடராஜா அர்ச்சனை 
மந்திரம்‌ 


ஓம்சிவ குருவே, ஓம்நட ராஜா, 

ஓம்பரம்‌ பொருளே. உனைச்சரண்‌ புகுந்தோம்‌ !' 
வணக்கம்‌, வணக்கம்‌, வாய்மையே வணக்கம்‌ : 

வாய்மனங்‌ கடந்த தூயா வணக்கம்‌; 

துரியா காச வீரிவே வணக்கம்‌ ; 

ஞானம்‌ பரந்த வானே வணக்கம்‌; 

சச்சிதா னந்த சற்குரு வணக்கம்‌ ; 

ஓமில்‌ அகரமாய்‌ ஓலிப்பாய்‌ போற்றி, 

சூரிய னுள்வளர்‌ சுடரே போற்றி, 

இயுள்‌ வளரும்‌ தேசே போற்றி! 10° 


கார்மழை யாய்வருங்‌ கருணையே போற்றி, 

உலகெலாங்‌ கோயில்‌ உடையாய்‌ போற்றி, 

உயிரெலாம்‌ உடலாய்‌ உடுத்தாய்‌ போற்றி, 

ஓப்புயர்‌ வில்லா ஒருவனே போற்றி, 

பன்மையாய்‌ வீளங்கும்‌ ஒருமையே போற்றி, 

எப்பொரு ளுக்கும்‌ இறைவா போற்றி, 

எம்மதத்‌ இற்கும்‌ இசைவாய்‌ போற்றி! 

சைவம்‌, வைணம்‌, சாக்தம்‌, கிறிஸ்தவம்‌, 

இஸ்லாம்‌ ஆகிய எம்மதத்‌ திற்கும்‌ 

சம்மத மான சாட்சியே போற்றி! 20. 


30 நடராஜ உபாசனை 


அரன்மால்‌ அயன்குகன்‌ அல்லா பிதாவெனப்‌ 

பலமதம்‌ போற்றும்‌ பரமா வணக்கம்‌ / 

, எனதென தென்றேயிறுமாக்‌ திடர்செய்‌ 

வெறியர்‌ காணா வித்தகா போற்றி, 

அன்பு காட்டும்‌ அற்புதா போற்றி, 

இன்பமே யியல்பாம்‌ ஏகனே போற்றி, 

அன்பர்‌ தடைக்குந்‌ துரையே போற்றி, 

அடியார்க்‌ குதவும்‌ அருளே போற்றி, 

அருவாய்‌, உருவாய்‌, குருவாய்‌, பிறவாய்‌, 

எப்படி யன்பர்‌ எங்கே நினைக்கினும்‌, 30 


அப்படி யாரங்கே யக்கணம்‌ அருளும்‌ 

தோன்றாத்‌ துணையே, துரியப்‌ பொருளே, 

புலன்களுக்‌ கெட்டாப்‌ போதமேபோற்றி! 

உயிரும்‌ உடலுப, உள்ளும்‌ புறமும்‌, 

உலகும்‌ வானும்‌ இலகும்‌ ஒருவா, 

வீண்சுட ரான கண்மணி போற்றி ! 

மொழியெலாம்‌ பிறந்த ஓலியுரு போற்றி ! 

அகமெலாம்‌ பொலியும்‌ முகமலர்‌ போற்றி, 

ததை யெரிக்கும்‌ தீஞ்சுடர்‌ போற்றி, 

வசீகர மான மலர்ரகை போற்றி, 40 


கங்கை பெொங்குங்‌ கதிர்முடி. போற்றி 
மதிவளர்‌ சாந்த மலையே போற்றி, 
அபய மளிக்கும்‌ அழுட்கை பேற்றி, 
.இருவடி காட்டுஞ்‌ செங்கை போற்றி, 


நடராஜா ஃர்ச்சனை 17 


ஆணவம்‌ போகவே யழுந்தடி. போற்றி, 

உய்யத்‌ தூக்கிய மெய்யடி. போற்றி, 

இதயந்‌ தோறும்‌ பொதுுட.ம்‌ போற்றி, 

ஐந்தொழில்‌ புரியும்‌ ஐயா போற்றி, - 

சிற்சபை தன்னிற்‌ செய்திரு நடத்தால்‌ 

செகவிளை யாடல்‌ செய்வாய்‌ போற்றி! ௮20 


நெறியீலா நெறியிற்‌ பொறிவழி செல்லும்‌ 

அடியரைத்‌ தடுத்தாள்‌ அப்பனே போற்றி! 

காணா வீடினுங்‌ கண்டுகொண்‌ டிருக்கும்‌ 

உயீர்க்குயி ரான உட்பொருள்‌ போற்றி, 

அப்பனே, உன்மல ரடியே துணையாய்‌ 

உன்னரு ளாட்சி யுலகில்‌ விளங்கவே, 

உன்பெயர்‌ சொல்லி, உண்மை யான 

பொதுநலப்‌ பணிகள்‌ புரிந்து வருகிறோம்‌: 

நாடு வாழ நல்வினை தொடர்ந்தோம்‌ ; 

பணியும்‌ பயனும்‌ பரமா உனக்கே / 60 


வெற்றிமேல்‌ வெற்றி விளைப்பாய்‌ போற்றி; 
பாதகப்‌ பகைவரும்‌ சாதக மாகத்‌ 

இருந்தி வரவே செய்வாய்‌ போற்றி ! 
அலைமனம்‌ அடங்கும்‌ அமைதி யருளாய்‌ ; 
சித்தம்‌ நிலைக்கச்‌ சிவக்கன லருளாய்‌ ; 

பக்தி யோங்கும்‌ பரிசெமக்‌ கருளாய்‌ ; 
சஞ்சலப்‌ பேய்களைச்‌ சாடி யழித்தே, 
கவலைக்‌ கல்லைக்‌ கரைத்தருள்‌ புரிவாய்‌ ! 


18 டைராஐ உபாசனை 


Wu 


பொறாமைப்‌ புல்லர்‌ வராது விரட்டுவாய்‌ ; 


எ ஞ்‌ 3 - இற. - 20 
அச்சமும்‌ கலக்கு : 


அருளும்‌, அருட்பணிக்‌ காய பொரும்‌, 


அன்பும்‌ பெருகும்‌ இன்ப மருளாய்‌! 
தியாக வீரராய்‌, யோக தீரராய்‌, 90 
பூரணம்‌ பெற்றுப்‌ பூரணம்‌ பரப்பும்‌ 


அமரராய்‌, உன்னருள்‌ ஆலய மான 

உலகிற்‌ ன்ப ஈலஞ்செய வருளாய்‌ ! 

அயனே, உன்னைத்‌ துதித்துப்‌ பணியும்‌ 

அடியார்‌ குழுவில்‌ அமர்ம்திட வருளாய்‌ ! 

அப்பரைப்‌ போலே அன்புப்‌ பணியும்‌, 

பாலமு வாயர்‌ போலவுள்‌ எறிவும்‌, 

சுந்தரர்‌ போலே செந்தமிழ்ச்‌ சொல்லும்‌, 

*இதுபொருள்‌' என்‌ துனை இரண்டறக்‌ கலந்த 

மணீவர சகர்பேரல்‌ மாசறு காதலும்‌, 90 


* அம்மையார்‌ போலே அருள டி நேயமும்‌ 


னவையார்‌ போமே! செவ்விய மதியும்‌, 
2 


*அம்மையாச்‌ : காரைக்கால்‌ அம்மையாச்‌-பூனீ தவி. 


கடராஜா அர்ச்சனை 10 


திருகு லர்போ ற்‌ செழுந்தவ யோகமும்‌, 

மெய்கண்‌ டார்போல்‌ உய்நெறி விளக்கமும்‌, 

பட்டின த்‌ தார்போற்‌ பழுதறு துறவும்‌, 

வள்ளுவர்‌ போலே இல்லற வாழ்வும்‌, 

தாயுமா னார்போல்‌ ஆய்ந்தவுள்‌ ளமைதயும்‌, 

வள்ளலார்‌ போலே தெள்ளருட்‌ சோதியும்‌, 

ஆழ்வார்‌ போலே அடைக்கல வுறுதியும்‌, 

சங்கரர்‌ போலே சகசாத்ம சித்தியும்‌, 100 


வீயாசர்‌ போலே வியன்பெறு புலமையும்‌ 

எங்களுக்‌ கருளியுன்‌ னிச்சையை நடத்தாய்‌ / 

அறிவதெல்‌ லாமுன்‌ அருளின்‌ அறிவே ; 

புரிவதெல்‌ லாமுன்‌ பூரண சக்தியே ; 

நமச்‌ சிவாயஓம்‌ ஈமச்‌ சிவாயஓம்‌/ 

ஆண்டவா, சிற்சபைத்‌ தாண்டவா போற்றி ! 

ஹர ஹர சங்கர, அம்பல.வாணா ! 

போற்றி போற்றியுன்‌ பூங்கழல்‌ போற்றி ! 108 


ஓம்‌ சிவஜோ தி ! 


க. 


௩. தபாராதனை 


உலகெலாம்‌ அன்பு மேவீ 
ஒருகுல மாக வாழ்க ! 
கலகமூக்‌ துயரும்‌ வீழ்க ! 
கருணையுங்‌ களிப்பும்‌ பொங்க, 
ஈலமெலாம்‌ விளைய, ஞான 
ஞாயிறு பொலிய நாளும்‌ 
இலகுவாய்‌ சுத்த ஜோதி! 
இறைவனே போற்றி போற்றி! 


ஒள்ளிய துரிய வானில்‌ 
ஒங்கிடுஞ்‌ சோதி வாழ்க! 

தெள்ளிய ருள்ளே யன்பாய்த்‌ 
திகழ்பரஞ்‌ சோதி வாழ்க ! 

உள்ளமே தில்லை யாக 
ஓமொலி இசைய தாகத்‌ 

துள்ளிநன்‌ னடன மாடும்‌, 
அயசிற்‌ சோதி வாழ்க / 

ஓம்‌ ஓம்‌ ஓம்‌/ 


முற்றிற்று 


Madras Ripoa Press, Ramachandrapuram,. 


